GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs. 4 .00 Paise . 


70 


TAMI 


RNME 


RI 


ELT 


F 


ILL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


ia 


RUTH 


ALONET 


RIUMPH 


PUBLISHED BY AUTHORITY 


No . 411 


CHENNAI, WEDNESDAY , OCTOBER 23 , 2013 

Aippasi 6 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part 11 — Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages . 


வருவாய்த் துறை 
ஆட்சி எல்லை - புதுக்கோட்டை மாவட்டம் - புதுக்கோட்டை வருவாய்க் கோட்டத்தை 
இரண்டாகப் பிரித்து புதியதாக இலுப்பூர் வருவாய்க் கோட்டம் உருவாக்குதல் ... 42 - 49 


[ 41 ] 


DTP - 11 - 1 (41) — 1 


42 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec.1 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


வருவாய்த் துறை 
தலைமைச் செயலகம் , 2013 அக்டோபர் 23 


No. II( 1 )/ REV / 21 / 2013 . 


[ ஆட்சி எல்லை - புதுக்கோட்டை மாவட்டம் - புதுக்கோட்டை வருவாய்க் கோட்டத்தை இரண்டாகப் பிரித்து புதியதாக இலுப்பூர் 
வருவாய்க் கோட்டம் உருவாக்குதல் - ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 
[ அரசாணை (நிலை) எண் 378 , வருவாய்த் ( வ . நி . 1(1)] த் துறை , 28 செப்டம்பர் 2013 , புரட்டாசி 12 , விஜய , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2044. ) 


படிக்கவும் : 
1 . அரசாணை ( நிலை ) எண் . 279, வருவாய் , நாள் 9 - 6 - 2003 . 
2 . அரசாணை (2D ) எண் 176 , வருவாய்த் (வ .நி . 1(1) த் துறை , நாள் 15- 6 - 2012 . 


எண் . பணி . 6 (4 )/18464 / 12 


3 . கூடுதல் தலைமைச் செயலாளர் /வருவாய் நிருவாக ஆணையர் , சென்னை - 5 , கடித 

நாள் 7 - 3 - 2013 


ஆணை: 
[ அரசாணை (நிலை ) எண் 378 , வருவாய்த் (வ .நி . 1(1 ) த் துறை , 28 செப்டம்பர் 2013 , புரட்டாசி 12 , விஜய , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2044 .) 
மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 19 - 12 - 2012 அன்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பின்வரும் 
அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார்கள் . 


" புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு புதிய வருவாய் கோட்டம் உருவாக்கப்படும் 

2 . மேற்கண்ட அறிவிப்பிற்கிணங்க , புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிக்கையின் அடிப்படையில் , கூடுதல் 
தலைமைச் செயலாளர் /வருவாய் நிருவாக ஆணையர் அவர்கள் புதிய இலுப்பூர் வருவாய் கோட்டம் உருவாக்குவது தொடர்பாக 
தனது அறிக்கையில் கீழ்க்கண்டவாறு தெரிவித்துள்ளார் . 

(i) அரசாணை (நிலை ) எண் . 279 , வருவாய்த் துறை , நாள் 9 - 6 - 2003 - ன்படி , இலுப்பூரைத் தலைமையிடமாகக் கொண்டு 
புதிய கோட்டம் அமைக்க அரசு நிபந்தனைகள் நிறைவு செய்யப்படுவதால் , அரசு நிபந்தனைகளின்படி இலுப்பூரைத் தலைமையிடமாகக் 
கொண்டு புதிய கோட்டம் அமைக்க பரிசீலிக்கலாம் . தற்போதுள்ள புதுக்கோட்டை வருவாய் கோட்டத்தில் மொத்தம் 487 வருவாய் 
கிராமங்கள் அமைந்துள்ளது . இதில் இலுப்பூரைத் தலைமையிடமாகக் கொண்டு அமையவிருக்கும் புதிய கோட்டத்தில் இலுப்பூர் , 
குளத்தூர் , மற்றும் பொன்னமராவதி ஆகிய மூன்று வட்டங்களை உள்ளடக்கியதில் 209 வருவாய் கிராமங்கள் அமைய உள்ளன . 
மேலும் , புதுக்கோட்டை வருவாய் கோட்டத்தின் மொத்த பரப்பளவு 3547 . 09 ச . கி . மீட்டர் . இதில் இலுப்பூரைத் தலைமையிடமாகக் 
கொண்டு அமையவிருக்கும் புதிய கோட்டத்தின் உத்தேச பரப்பளவு 1716 .01 ச . கி . மீட்டராகும் . புதுக்கோட்டை வருவாய் 
கோட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 12 , 49, 032 . இதில் புதிய இலுப்பூர் கோட்டத்தின் மக்கள் தொகை 4 ,89 ,979 ஆகும் . 

(ii ) புதுக்கோட்டை வருவாய் கோட்டத்தைப் பிரித்து புதிய இலுப்பூர் கோட்டம் உருவாக்குதல் குறித்த நிலைப்படிவம் 
பின்வருமாறு அமைந்துள்ளது : 
வ ஆட்சி எல்லை தற்போது உள்ளபடி உத்தேச பிரிவினைக்கு பின் கோட்டம் 

அரசாணை 
எண் விளக்கங்கள் கோட்டம் 

எண் 279, வ . து . 
நாள் 9 - 6 - 2003 - ன்படி 
குறித்த நிலை 

( 5 ) 
உத்தேசிக்கப்பட்ட எஞ்சிய கோட்டம் 

கோட்டம் 
புதுக்கோட்டை 
இலுப்பூர் 

புதுக்கோட்டை 
1 தலைமையிடம் புதுக்கோட்டை 

இலுப்பூர் 

புதுக்கோட்டை 


2 


பரப்பளவு (ச . கி . மீ ) 


3547 .09 ச . கி . மீ 


1667 . 13 


ச . கி . மீ 


1879. 96 


ச . கி . மீ 


குறைந்த அளவு 

1000 ச . கி . மீ 
அதிகளவு 4500 ச . கி . மீ 


Oct . 23 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


வ 
எண் 


ஆட்சி எல்லை தற்போது உள்ளபடி உத்தேச பிரிவினைக்கு பின் கோட்டம் 
விளக்கங்கள் 

கோட்டம் 


அரசாணை 
எண் 279 , வ . து . 
நாள் 9 - 6 - 2003 - ன்படி 
குறித்த நிலை 

( 5 ) 


உத்தேசிக்கப்பட்ட 
கோட்டம் 


எஞ்சிய கோட்டம் 


3 மக்கள் தொகை 


12 ,49,032 


4 , 71, 326 


7 , 77 , 706 


குறைந்த அளவு 
4 , 00 ,000 முதல் 
அதிகளவு 15 , 00 , 000 


4 வருவாய் கோட்டத்தின் 

பெயர் 


புதுக்கோட்டை 


இலுப்பூர் 


புதுக்கோட்டை 


சட்டமன்ற 
தொகுதியின் 
பெயர் 


178 கந்தர்வக்கோட்டை 
179 விராலிமலை 
180 புதுக்கோட்டை 
181 திருமயம் 
182 ஆலங்குடி 


6 பாராளுமன்ற 

தொகுதியின் 
பெயர் 


31 சிவகங்கை 
24 திருச்சி 
23 கரூர் 


நகராட்சி 
எண்ணிக்கை 
பெயர் 


01 புதுக்கோட்டை 


01 புதுக்கோட்டை 


ஊராட்சி 
ஒன்றியங்களின் 
எண்ணிக்கை 
( பெயருடன் ) 


1 திருவரங்குளம் 1 விராலிமலை 
2 திருமயம் 

2 அன்னவாசல் 
3 அரிமளம் 

3 குன்னாண்டார் 
4 புதுக்கோட்டை 

கோவில் 
5 கந்தர்வக்கோட்டை 4 . பொன்னமராவதி 
6 பொன்னமராவதி 
7 குன்னான்டார்கோவில் 
8 விராலிமலை 
9 அன்னவாசல் 
10 கறம்பக்குடி 

10 


1 திருவரங்குளம் 
2 திருமயம் 
3 அரிமளம் 
4 புதுக்கோட்டை 
5 கறம்பக்குடி 
6 கந்தர்வக்கோட்டை 


TRG 


04 


06 


சிறப்பு 
பஞ்சாயத்துகளின் 
எண்ணிக்கை 
( பெயருடன் ) 


1 இலுப்பூர் 
2 அன்னவாசல் 
3 கீரனூர் 
4 பொன்னமராவதி 


1 ஆலங்குடி 
2 . கீரமங்க லம் 
3 அரிமளம் 
4 கறம்பக்குடி 


1 ஆலங்குடி 
2 . கீரமங்க லம் 
3 அரிமளம் 
4 பொன்னமராவதி 
5 கறம்பக்குடி 
6 இலுப்பூர் 
7 அன்னவாசல் 
8 கீரனூர் 


08 


04 


04 


10 வட்டங்களின் 

எண்ணிக்கை/ 
பெயர் 


குறைந்த அளவு 2 

வட்டங்கள் 


1 ஆலங்குடி 

1 இலுப்பூர் 
2 கந்தர்வக்கோட்டை 2 குளத்தூர் 
3 புதுக்கோட்டை 3 பொன்னமராவதி 
4 திருமயம் 
5 குளத்தூர் 
6 இலுப்பூர் 
7 கறம்பக்குடி 
8 பொன்னமராவதி 


1 ஆலங்குடி 
2 புதுக்கோட்டை 
3 திருமயம் 
4 கறம்பக்குடி 
5 கந்தர்வக்கோட்டை 


08 


03 


05 


44 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


வ 


ஆட்சி எல்லை தற்போது உள்ளபடி உத்தேச பிரிவினைக்கு பின் கோட்டம் 
விளக்கங்கள் 

கோட்டம் 


எண் 


அரசாணை 
எண் 279, வ . து . 
நாள் 9 - 6 - 2003 - ன்படி 
குறித்த நிலை 

(5 ) 


(10 


(2) 


உத்தேசிக்கப்பட்ட 
கோட்டம் 


எஞ்சிய கோட்டம் 


N 


குறைந்த 
அளவு 100 
கிராமங்கள் 


வருவாய் 

487 209 

278 
கிராமங்களின் 1 ஆலங்குடி 73 1 இலுப்பூர் 

87 1 ஆலங்குடி 73 
எண்ணிக்கை 

2 புதுக்கோட்டை 39 2 குளத்தூர் 73 2 புதுக்கோட்டை 
3 திருமயம் 80 3 பொன்னமராவதி 49 3 திருமயம் 
4 கறம்பக்குடி 49 

4 கறம்பக்குடி 49 
5 பொன்னமராவதி 49 

5 கந்தர்வக்கோட்டை37 
6 குளத்தூர் 73 
7 இலுப்பூர் 87 
8 கந்தர்வக் 
கோட்டை _ 37 
487 

209 ) 

_ 278 
12 கிராம பஞ்சாயத்துகளின் 

384 166 

218 
எண்ணிக்கை 


தலைமையிடத்திலிருந்து தற்போது உள்ளபடி 
வெகுதொலைவில் 

கோட்டம் 
உள்ள கிராமத்தின் 


உத்தேச பிரிவினைக்கு எஞ்சியகோட்டம் 

பின் கோட்டம் 


அரசாணை 
எண் . 279 
வருவாய்த் துறை 
நாள் 9 - 6 - 2003 - ன் 
படி குறித்த நிலை 


தூரம் 


தலைமை 


வெகுதூரத்தில் 
உள்ள கிராமம் 

கி . மீ 


இடம் 


தலைமை 
இடம் 


வெகு தூரத்தில் 
உள்ள கிராமம் 

கி . மீ 


தலைமை 
இடம் 


வெகு தூரத்தில் 
உள்ள கிராமம் 

கி . மீ 


1 ஆலங்குடி 


ஆலங்குடி 


குலமங்கலம் - 32 


குளத்தூர் 


ஆலங்குடி 


குலமங்கலம் - 32 


2 புதுக்கோட்டை 


புதுக்கோட்டை | தொண்டைமான் - 24 இலுப்பூர் 

கணபதிபுரம் - 22 ) 
கல்லுக்காரன் 
பட்டி - 20 


உச்சாணி - 32 | 
மின்னாத்தூர் - 25 
செங்களூர் - 22 
சூரியூர் - 20 
மீனவேலி - 30 
ராஜாளிப்பட்டி - 25 
சோமங்கலம் - 25 
குன்னாத்தூர் - 25 
அகரப்பட்டி - 25 


புதுக்கோட்டை தொண்டைமான் 

ஊரானி - 24 
கணபதிபுரம் - 22 
கள்லுக்காரன் 
பட்டி - 20 


3 திருமயம் 


திருமயம் 


திருமயம் 


வாழறமாணிக்கம் - 40 


வாழறமாணிக்கம் - 40 கந்தர்வகோட்டை ஆத்தங்கரை 

விடுதி - 25 
துவார் - 23 
குளத்தூர் 
நாயக்கர்பட்டி - 23 


4 கறம்பக்குடி 


கறம்பக்குடி 


கறம்பக்குடி 


கிராத்தூர் - 25 
தட்டாமலைப் 
பட்டி - 25 
மாங்கோட்டை - 20 
கலம்பம் - 20 


கிராத்தூர் - 25 
தட்டாமலைப் 
பட்டி - 20 
மாங்கோட்டை - 20 
கலம்பம் - 20 


5 பொன்னமராவதி பொன்னமராவதி 


ஆர் . பாலகுறிச்சி - 22 - 
ஒலியமங்கலம் - 25 
சித்தூர் - 28 


பொன்னமராவதி ஆர். பாலகுஹிச்சி - 22 

ஒலியமங்கலம் - 25 
சித்தூர் - 28 


6 குளத்தூர் 


குளத்தூர் 


உச்சாணி - 32 
மின்னாத்தூர் - 26 ) 
செங்க ளூர் - 22 ) 
சூரியூர் - 20 


Oct . 23 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


45 


(iii ) புதிதாக உருவாக்கப்பட உள்ள இலுப்பூர் கோட்டத்திற்கு ஒப்பளிப்பு செய்யவேண்டிய பணியிட விவரங்கள் 
பின்வருமாறு : 


வ 


பணியிடத்தின் பெயர் 


புதுக்கோட்டை புதுக்கோட்டை 
வருவாய் 

வருவாய் 
கோட்டத்தில் கோட்டத்தில் 
தற்போதுள்ள நிறுத்திவைக்கப்பட 
பணியிடங்கள் வேண்டிய 

பணியிடங்கள் 


இலுப்பூர் இலுப்பூர் 
வருவாய் வருவாய் 
கோட்டத்திற்கு கோட்டத்திற்கு 
மாற்றப்படும் தோற்றுவிக்கப்படும் 
பணியிடங்கள் பணியிடங்கள் 


எண் 


இலுப்பூர் 
வருவாய் 
கோட்டத்திற்கு 
ஒப்பளிக்கப்பட 
வேண்டிய 
மொத்தப் 
பணியிடங்கள் 


( 1) 

( 2 ) 
1 வருவாய் கோட்ட அலுவலர் 
2 வருவாய் கோட்ட அலுவலரின் 

நேர்முக உதவியாளர் 
( வட்டாட்சியர் நிலை) 
3 தலைமை உதவியாளர் 

( துணை வட்டாட்சியர் நிலை) 
4 உதவியாளர் 
5 இளநிலை உதவியாளர் 
6 தட்டச்சர் 
7 சுருக்கெழுத்தர் 
8 பதிவறை எழுத்தர் 
9 அலுவலக உதவியாளர் 
10 ஈப்பு ஒட்டுநர் 

இரவுக் காவலர் 
12 மசால்ஜி 2 
13 தோட்டக்காரர் 

மெத்தம் 28 


11 


199 


(iv ) புதியதாக தோற்றுவிக்கப்பட உள்ள இலுப்பூர் கோட்டத்திற்கு வருடத்திற்கு தோராயமாக ஏற்படும் தொடரும் 
மற்றும் தொடரா செலவினம் பின்வருமாறு : 
I . தொடரும் செலவினங்கள் 


வ .எண் 


விவரம் 


தொகை 
( ரூ ) 


57 , 29 ,016 
2 , 10 ,000 


99 ,000 


1 பணியாளர்களின் ஊதியம் மற்றும் படிகள் (ஆண்டொன்றுக்கு ) 
2 மின்சாரக் கட்டணம் ( ஆண்டொன்றுக்கு ) 

எரிபொருள் ( டிசல் ) ( ஆண்டொன்றுக்கு ) ( 165 லி ரூ .50x12 மாதங்கள் ) 
தொலைபேசி கட்டணம் (ஆண்டொன்றுக்கு ) 
கட்டட வாடகை 

ஈப்பு பராமரிப்பு செலவு 
7 கணினி பராமரிப்பு செலவு 


58 ,000 


3 ,00 , 000 


7 , 000 


8 , 000 


மொத்தம் 


64, 11 ,016 


46 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 1 | 


- 


II. தொடரா செலவினங்கள் 


வ .எண் 


விவரம் 


எண்ணிக்கை 


தொகை 
( ரூ ) 


1 , 40 , 00 , 000 


28 , 00 , 000 


1 அலுவலக கட்டிடம் 
2 கோட்டாட்சியர் குடியிருப்பு 
3 தளவாடங்கள் 
4 ஈப்பு 
5 தொலைபேசி இணைப்பு 


3 , 00 , 000 


6 , 00 , 000 


10 , 000 


6 கணினி 


1 , 05 , 000 


30 ,000 


80 , 000 


7 பிரிண்டர் ( அச்சிப்பதிப்பு ) இயந்திரம் 
8 ஜெராக்ஸ் ( நகல் ) இயந்திரம் 
9 பேக்ஸ் 
10 குளிர்சாதனம் 
11 தீயணைப்பான் 


20 , 000 


35 , 000 
28 , 000 


மொத்தம் - I 


1 , 80 , 08 , 000 


3 . மேலே விவரிக்கப்பட்டவாறு கூடுதல் தலைமைச் செயலாளர்/ வருவாய் நிருவாக ஆணையர் பரிந்துரையை அரசு நன்கு 
ஆராய்ந்து கீழ்கண்டவாறு ஆணையிடுகிறது . 

(1) புதுக்கோட்டை வருவாய் கோட்டத்தைப் பிரித்து புதிய இலுப்பூர் கோட்டம் உருவாக்கி அரசு ஆணையிடுகிறது . 

( ii ) புதிய இலுப்பூர் வருவாய் கோட்டத்திற்கு அரசு கடித எண் . 40151/வ . நி .1(1)/1996 - 4 , வருவாய் , நாள் 4 - 9 - 1997 
( Standard Pattern ) - இன்படி , இணைப்பு - || - ல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு 9 பணியிடங்கள் Redeployment மூலமும் 6 பணியிடங்கள் 
புதியதாகவும் மொத்தம் 15 பணியிடங்கள் ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது . 

( iii) புதியதாக தோற்றுவிக்கப்பட உள்ள இலுப்பூர் கோட்டத்திற்கு இணைப்பு - || - ல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வருடத்திற்கு 
தோராயமாக ஏற்படும் தொடரும் செலவினம் ரூ . 47 ,69 ,512 - ( ரூபாய் நாற்பத்தேழு இலட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து ஐநூற்று 
பன்னிரண்டு மட்டும் ) மற்றும் தொடரா செலவினமாக ரூ . 10 ,26 ,000 / - ( ரூபாய் பத்து இலட்சத்து இருபத்தாறாயிரம் மட்டும் ) நிதி 
ஒப்பளிப்பு செய்யப்படுகிறது . 
4 . மேலே பத்தி 3(iii ) ஒப்பளிக்கப்பட்ட செலவினங்கள் பின்வரும் கணக்குத் தலைப்பின்கீழ் பற்று வைக்க வேண்டும் . 

(1) பணியாளர் சம்பளங்கள் ரூ . 43, 81 ,012/ 
2053 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு - | திட்டத்தில் சேராதது - AA உட்கோட்டப் பணியாளரமைப்பு 
01 சம்பளங்கள் 

( த . தொ . கு . 2053 00 094 AA - 0104 ) 
|| 2053 00 மாவட்ட நிருவாகம் - 094 ஏனைய பணியாளரமைப்பு | திட்டத்தில் சேராதது - AA உட்கோட்டப் பணியாளரமைப்பு 

( அ ) 05 அலுவலக செலவுகள் 01 தொலைப்பேசி கட்டணங்கள் கூடுதல் ரூ . 31,500/ -( தொடரும் செலவினம் ரூ . 25 ,500 / 
மற்றும் தொடராச் செலவினம் ரூ . 6000/ - 1 

(த . தொ . கு . 2053 00 094 AA - 0515 ) 
( ஆ ) 05 அலுவலக செலவுகள் 03 மின் கட்டணங்கள் ( ரூ . 1,20 , 000/ - ) 
(த . தொ .கு . 2053 00 094 AA - 0533) 
( இ ) 05 05 அறைகலன்கள் ரூ . 2 , 00 ,000/ - 05 அலுவலகச் செலவுகள் 05 அறைகலன் 
(த . தொ . கு . 2053 00 094 AA - 0551 ) 
( ஈ ) 06 வாடகை , கட்டண வீதங்கள் , வரிகள் 01 வாடகை ரூ . 1 ,44, 000 / - தொடரும் செலவினம் 
(த . தொ .கு . 2053 00 094 AA - 0613 ) 
( உ ) 19 இயந்திரமும் சாதனமும் 01 வாங்குதல் ரூ . 1, 20 ,000 / - 01 . வாங்குதல் 
(த . தொ . கு . 2053 00 094 AA - 1907 ) 


Oct . 23 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


47 


( ஊ ) 21 மோட்டார் வண்டிகள் 01 வாங்குதல் ரூ . 6 , 00 ,000/ 
( த . தொ . கு . 2053 00 094 AA - 2111 ) 


( எ ) பெட்ரோலியம் எண்ணெய் மற்றும் மசகெண்ணெய் ரூ . 99 ,000/ 
(த . தொ . கு . 2053 00 094 AA - 4502 ) 
( ஏ ) 76 கணினியும் துணை பாகங்களும் 01 வாங்குதல் ரூ . 1, 00 ,000 / 

( த . தொ . கு . 2053 00 094 AA - 7616 ) 
5 . மேலே பத்தி 3 - ல் ஒப்பளிப்பு வழங்கப்பட்டுள்ள செலவினம் ஒரு புதுத் துணைபணியாகும் ( New Instrument of Services ) 
இதற்கான சட்டமன்ற பேரவையின் ஒப்புதல் பின்னர் பெறப்படும் . சட்டப்பேரவையின் ஒப்புதலை எதிர்நோக்கி , இச்செலவினம் 
முதலில் எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து ( Contingency Fund ) முன்பணமாக ஒப்பளிப்பு செய்யப்படும் . இதற்கான ஆணை நிதி 
( வ . செ . 1) துறையிலிருந்து தனியாக வெளியிடப்படும் . எதிர்பாரா செலவு நிதியிலிருந்து முன்பணம் ஒப்புதல் செய்ய உரிய படிவத்தில் 
இவ்வரசாணையுடன் நிதி ( வ . செ . 1 ) துறைக்கு விண்ணப்பிக்குமாறு கூடுதல் தலைமைச் செயலர் மற்றும் வருவாய் நிருவாக 
ஆணையர் , சென்னை - 5 அவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் . மேலும் இச்செலவினத்தை துணை மானியக் கோரிக்கையில் 
( Supplementary Estimate ) சேர்க்கும் பொருட்டு உரிய செயற்குறிப்பினை உரிய நேரத்தில் இதற்கான குறிப்புடன் நிதி 
( வ . செ . பொ . 1 ) துறைக்கு அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர்/வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார் . 

6 . மேலும் அலுவலகக் கட்டிடம் , மற்றும் கோட்டாட்சியர் குடியிருப்புக்கான செலவினத்திற்கு தனியாக கருத்துருவினை 
அனுப்புமாறு கூடுதல் தலைமைச் செயலாளர் / வருவாய் நிருவாக ஆணையர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார் . 

7 . இந்த அரசாணை நிதித்துறையின் அலுவல் சார்பற்ற எண் . 54863/ நிதி ( மை . ம . ஆ .பி )/2013 நாள் 28 - 9 - 2013 - இன் 
இசைவுடன் வெளியிடப்படுகிறது மற்றும் கூடுதல் நிதியொதுக்க பேரேடு எண் . 1440 (ஆயிரத்து நானூற்று நாற்பது ) . 


உநீ நம்மு 
( அரசாணை (நிலை) எண் 378 , வருவாய்த் துறை , நாள் 28 - 9 - 2013.) 

அறிவிக்கை 
தமிழ்நாடு அரசு இதனால் அறிவிப்பது யாதெனில் , புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை வருவாய் கோட்டத்தை 
இரண்டாக பிரித்து புதியதாக இலுப்பூர் வருவாய் கோட்டம் 2013ஆம் ஆண்டு , செப்டம்பர் திங்கள் 28 - ஆம் நாளிலிருந்து 
கீழ்க்கண்ட அட்டவணையில் காட்டப்பட்டுள்ள வட்டங்களைத் தனது ஆட்சி எல்லைகளாகக் கொண்டு செயல்படும் . 

2 . புதியதாக உருவாக்கப்படும் இலுப்பூர் வருவாய் கோட்டத்தை உள்ளடங்கும் வட்டங்கள் , அவ்வட்டங்களில் அடங்கும் 
வருவாய் கிராமங்கள் மீது தற்போது புதுக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியரால் கையாளப்படும் அதிகாரங்கள் இனி இலுப்பூர் 
வருவாய் கோட்டாட்சியரால் 2013 ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 28 - ஆம் நாளிலிருந்து கையாளப்படும் . 


வ .எண் 


அட்டவணை 
வருவாய் 
கோட்டத்தின் பெயர் 


உள்வட்டங்களின் பெயர் 


இலுப்பூர் 

1 . இலுப்பூர் 
2 . குளத்தூர் 

3 . பொன்னமராவதி 

இணைப்பு - II 
( அரசாணை (நிலை ) எண் 378, வருவாய்த் துறை , நாள் 28 - 9 - 2013 ) 
இலுப்பூர் வருவாய் கோட்டத்திற்கு ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் 
ஊதிய விகிதம் Standard Pattern -இன் மறுபரவலமர்த்த ல் இலுப்பூர் வருவாய் 

படி ஒப்பளிப்பு மூலம் இலுப்பூர் கோட்டத்திற்கு 
செய்யப்பட வருவாய் கோட்டத்திற்கு தோற்றுவிக்கப்பட 
வேண்டிய 

மாற்றம் செய்யப்பட 

பப்பட வேண்டிய 
பணியிடங்கள் உள்ள பணியிடங்கள் பணியிடங்கள் 


பணியிடத்தின் பெயர் 


( 2 ) 


வருவாய் கோட்ட அலுவலர் 


15600 - 39100 
+ 5400 


TII 


வருவாய் கோட்ட அலுவலரின் 
நேர்முக உதவியாளர் 
( வட்டாட்சியர் நிலை ) 
உதவியாளர் 


9300 - 34800 
+ 5100 + ரூ . 1000 
சிறப்புப்படி 


5200 - 20200 
+ 2800 


48 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 1 


பணியிடத்தின் பெயர் 


ஊதிய விகிதம் 


Standard Pattern மறுபரவலமர்த்தல் இலுப்பூர் வருவாய் 
இன் படி ஒப்பளிப்பு மூலம் இலுப்பூர் கோட்டத்திற்கு 
செய்யப்பட வேண்டிய வருவாய் கோட்டத்திற்கு தோற்றுவிக்கப்பட 
பணியிடங்கள் மாற்றம் செய்யப்பட வேண்டிய 

உள்ள பணியிடங்கள் பணியிடங்கள் 

( 4) 


( 2) 


இளநிலை உதவியாளர் 


5200 - 20200 
+ 2400 


தட்டச்சர் 


5200 - 20200 
+ 2400 


பதிவுறு எழுத்தர் 


4800 - 10000 
+ 1400 


ஓட்டுநர் 


5200 - 20200 
+ 2400 


அலுவலக உதவியாளர் 


4800 - 10000 
+ 1300 


காவலர் ( Night Watchman ) 


4800 - 10000 
+ 1300 


மசால்சி 


4800 - 10000 
+ 1300 


தோட்டக்காரர் 


4800 - 10000 
+ 1300 


மொத்தம் ... 


இணைப்பு - III 

அரசாணை (நிலை ) எண் 378 , வருவாய்த்துறை , நாள் 28 - 9 - 2013 . 
தொடரும் செலவினங்கள் 
விவரம் ( ஆண்டொன்றுக்கு ) 

ஒப்பளிக்கப்பட்ட 
எண் 

தொகை 
( ரூ .) 


வ . 


43 , 81 , 012 


பணியாளர்களின் ஊதியம் மற்றும் 
படிகள் 


வாடகை 


1 , 44 , 000 


மின்சாரக் கட்டணம் 


1 ,20 ,000 


எரிப்பொருள் ( டீசல் ) 


99 , 000 


தொலைபேசி கட்டணம் 


25 ,500 


ஈப்பு பராமரிப்பு செலவு 


கணினி பராமரிப்பு 


மொத்தம் - 


47 , 69 ,512 


Oct . 23 , 2013 ] 


2013 | 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


49 


தொடராச் செலவினங்கள் 


விவரம் 


வ . 
எண் 


ஒப்பளிக்கப்பட்ட 
தொகை 
( ரூ .) 


அலுவலகக் கட்டிடம் 
வட்டாட்சியர் குடியிருப்பு 
தளவாடங்கள் 


ஈப்பு 
தொலைபேசி இணைப்பு 


2 ,00, 000 
6 ,00 , 000 

6 , 000 
75 , 000 


கணினி 


25 ,000 


பிரிண்டர் ( அச்சுப் பதிப்பு ) இயந்திரம் 
ஜெராக்ஸ் (நகல் ) இயந்திரம் 
பேக்ஸ் 


65 , 000 


10 , 000 


25 , 000 


குளிர்சாதனம் 
தீயணைப்பான் 


20 , 000 


மொத்தம் : 10 , 26 , 000 


சச்தீம் சிச் யைடீ , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


